க்‌ அனி 
NN 


"த 


ஆசிரியர்‌ : 


மகான்‌ - வண்ணச்சரபம்‌ 


4 
\ x ஏ hs 
த 


பூ a 


மணிவிழா மலர்‌ 


1967 


ஆசிரியர்‌ : 
மகான்‌ - வண்ணச்சரபம்‌ 


அருள்மிகு. தண்டபாணி சுவாமிகள்‌. 


உ 
குருவே துணை. 


முன்னுரை. 


= ய்யா 


குருநாதன்‌ அந்தாதி என்ற இந்நூல்‌ மகான்‌-வண்ணச்‌ 
சரபம்‌ அருள்மிகு தண்டபாணி சுவாமிகள்‌ அருளிய நூல்கள்‌ பல 
வற்றுள்‌ ஒன்றாகும்‌. அந்தம்‌ ஆதி அந்தாதி, அதாவது ஒவ்‌ 
வொரு பாட்டின்‌ அந்தமாகிய முடிவு, அடுத்த பாட்டின்‌ ஆதியாகிய 
முதலாவதாக அமையும்‌. மேலும்‌ நூல்‌ ஆரம்பத்தில்‌ எச்சொல்‌ 
முதலாவதாக அமைந்துள்ளதோ அதுவே நூலின்‌ முடிவிலும்‌ 
அமைவதென்பதோர்‌ சிறப்பையுமுடையதாகும்‌. இவ்வரிய அந்தாதி 
நாலில்‌ கலியுக வரதனாம்‌ கந்தப்பெருமான்‌ புகழ்‌ மொழிகளைத்‌ 
தொகுத்துக்‌ கூறப்பெற்றுள்ளது, 


குரு என்ற சொல்‌ ஆசானாக வரும்‌ எவர்க்கும்‌ பொருந்தும்‌. 
தனக்கு அறியாத ஒன்றை அறிவிப்பவர்‌ “குரு? என வழங்குவது 
பொது. ஆனால்‌ திருவுருவ உபாசனைக்குரிய அருமறையை உப 
தேசிக்கும்‌ குருவை, ஈம்போன்றவர்‌ என்று கொள்ளாமல்‌ அகண்ட 
வியாபகப்‌ பரம்பொருளே இவ்வடிவில்‌ வந்ததென்று கொள்வதும்‌, 
வழிபடுவதும்‌ உயர்ந்த சிறப்பியல்பாகும்‌. மேலும்‌ சகளமாயுள்ள 
எந்தத்‌ தெய்வ வடிவமும்‌, பரம்பொருள்‌ கொண்ட இருவுருவம்‌ 
என்று கொள்வதும்‌, அவ்வுருவம்‌ குரு என்று கொள்வதும்‌ உண்டு. 
மேற்கண்ட முறை மூன்றில்‌ உருவ வழிபாடு கெளமாரம்‌ என்று 
பெயர்‌ பெறும்‌. 


இவற்றிற்கெல்லாம்‌ ஆதாரமாய்‌ குருத்துவத்துக்கே தனிச்சிறப்‌ 
புடையவன்‌ முருகப்பெருமான்‌. ஆதிசிவனார்க்கும்‌ அருமறை உப 
தேசித்துக்‌ குருத்துவத்தை விளக்கினதும்‌ ஒந்தித்தறிதற்பாலதாகும்‌. 
““குருவெல்லாம்‌ சுப்ரமணியக்‌ கொழுக்தேயாகும்‌:” என்பது காண்க, 
அத்தகைய முருகப்பெருமானை அருணகிரிநாதர்‌ நேரே கண்டு இரு 
வருள்‌ பெற்றவர்‌. கந்தரனுபூதி 51-வது பாடலில்‌ குருவாய்‌ வரு 
வாய்‌ அருள்வாய்‌ குகனே என்று கூறியுள்ளதும்‌ இதனை வலி 
யுறுத்தியேயாகும்‌ என்க. 


“சல 


ண்ணச்சரபம்‌ 


123] 


மகான - 
மிகு 


28-11-1830 


ண்டபாணி சுவாமிகள்‌ 


த்‌ 


அருள்‌ 


2—7—1898. 


(ii) 
அத்தகைய குருவானவன்‌ முருகப்பெருமானே எனக்‌ கண்‌ 
டுணர்ந்து அருள்மிகு. தண்டபாணி சுவாமிகள்‌ இந்த நூலை 
அருளியுள்ளனர்‌. குரு” என்ற சொல்‌ அஞ்ஞான இருளை நீக்கு 
பவன்‌ என்ற பொருள்தரும்‌. திருவருள்‌ அவதாரமாக வரும்‌ பெரிய 
அருளாளர்களும்கூட ஒரு ஆசான்‌ மூலம்‌ உண்மைநிலை அறிந்த 
தாகவே காண்கிறோம்‌. இவ்வகையில்‌ குரு பலராவர்‌ என்பதை, 
தெய்வக்‌ குருவும்‌ செய்குருவும்‌ செய்குருவும்‌ 
சைவக்‌ குருவும்‌ தவக்குருவும்‌ - உய்வ(து) 
அறியாக்‌ குருவும்‌ அனந்தக்‌ குருவும்‌ 
குறியாகக்‌ கொண்ட குரு. 


என இந்நூலாசிரியர்‌ சுவாமிகள்‌ தனிப்பாடல்‌ ஒன்றில்‌ கூறியுள்ளார்‌. 


இவ்வரிய நூலையருளிய மகான்‌ வண்ணச்சரபம்‌ அருள்மிகு 
தண்டபாணி சுவாமிகள்‌ திருநெல்வேலியில்‌ 1889.ல்‌ வேளாண்‌ 
மரபில்‌ அவதரித்து இளமைமுதல்‌ வேற்பூசை, ஆறெழுத்தருமறை 
தியானம்‌ செய்து முருகனருளால்‌ புதுக்‌ கவிபாடும்‌ தன்மைவாய்ந்து, 
புலவர்‌ புராணம்‌, தமிழலங்காரம்‌, அறுவகை இலக்கணம்போன்ற 
எண்ணிலாத நூல்களை அருளி, பல தலம்‌ வழிபட்டு ஆங்காங்‌ 
குள்ள இறைவர்மீது எண்ணற்ற பதிகங்கள்‌ பாடி, சென்றவிடமெல்‌ 
லாம்‌ €வகருணைத்துறம்‌ வளர்த்து, பலருக்கும்‌ அருட்குருவாகி உப 
தேசம்‌ செய்து அருளாடல்‌ பலசெய்து இறுதியில்‌ 1898-ல்‌ திருவா 
மாத்தூர்ச்‌ ”வதலத்தில்‌ தங்‌இத்‌ தவம்புரிந்து ஞான சமாதி கொண்ட 
னர்‌. இவரால்‌ பாடியருளிய பாடல்களுள்‌ தற்போது ஐம்பதாயிரத்‌ 
திற்கும்‌ மேல்‌ கைவசமுள்ளன. அவை அனைத்தும்‌ தமது கரங்‌ 
கொண்டே பனையோலைச்‌ சுவடியில்‌ எழுதினர்‌ என்பதும்‌ 
குறிப்பிடத்தக்கது 


முருகப்‌ பெருமானையே தமது குருவாகக்கொண்ட சுவாமிகள்‌, 
குருநாதன்‌ அந்தாதி என்ற இந்நூலையும்‌ அருளியுள்ளனர்‌. முருகன்‌ 
புகழை விளக்கும்‌ இந்நூல்‌, நூலாிரிய சுவாமிகள்‌ பெயரரும்‌, சந்தப்‌ 
புலமை தவத்திரு, செந்தனயக அடிகள்‌ மகனாரும்‌, மாணவரும்‌, 
திருவாமாத்தூர்‌ கெளமார மடாலயம்‌, பழநி ஸ்ரீ தண்டபாணி சுவாமி 
கள்‌ மடம்‌ தலைவரும்‌, அடியேனது தந்தையாருமான தவத்‌இரு. 
தி. செ. முருகதாச ஐயா அவர்கட்குப்‌ பிலவங்க ஆண்டு, 


(iv) 

தித்திரைத்திங்கள்‌, 11-ம்‌ நாள்‌ (244-67) இங்கட்டுழமையன்று 
அறுபதாம்‌ ஆண்டு நிறைவு மணிவிழா மயிலம்‌, பொம்மபுர ஆதீனம்‌ 
19-வது பட்டம்‌ மகா சந்நிதானம்‌ சிவத்திரு. சிவஞான பாலய 
சுவாமிகள்‌ அவர்கள்‌ தலைமையில்‌ இ நவாமாத்தூரில்‌ நிகழ்ந்தபோது 
மணிவிழா மலராக வெளியிடப்பெறுகிறது. விழாவிற்குத்‌ தலைமை 
தாங்கி நடத்திக்கொடுத்த மயிலம்‌-சிவத்‌இரு. ஸ்ரீ சந்நிதானங்கட்கும்‌, 
பொன்னாடை போர்த்தச்‌ சிறப்பித்த ரென்னை-சைவ சித்தாந்த நூற்‌ 
படிப்புக்‌ கழக முதல்வர்‌, இரு. வ. சுப்பையாபிள்ளை அவர்கட்கும்‌, 
நூல்‌ வெளியிட்டுதவிய மயிலம்‌-9 பா. சு. தமிழ்க்கல்லூரித்‌ தலைவர்‌, 
புலவர்‌, இரு. ஆ சிவலிங்கனார்‌ அவர்கட்கும்‌, பாராட்டுரை வழங்கிய 
விழுப்புரம்‌-வழக்குரைஞர்‌. இரு. 0. 5. வெங்கடேச ஐயர்‌, விழுப்‌ 
புர நகராட்சி மன்றத்தலைவர்‌, டாக்டர்‌, து. இயாகராசன்‌, விழுப்புரம்‌- 
இரு. புலவர்‌, ௩ ஆறுமுகம்‌, சென்னை-தரு, M. சுப்பையா, விருது 
நகர்‌-தி.ருமதி, இ. சுந்தராம்பாள்‌, 14. க, விழுப்புரம்‌-புலவர்‌, இரு. 
மு. சரவணபவன்‌, விழுப்புரம்‌-புலவர்‌ ௪. சுந்தரேசன்‌, திருவாமாத்‌ 
தூர்‌-ஊராட்‌௫த்‌ தலைவர்‌, இரு. இ. கு. இராமசாமி முதலியார்‌ ஆகிய 
அனைவருக்கும்‌, சொல்லிய பாட்டின்‌ பொருளுணர்ந்து போற்றிப்‌ 
படிக்கும்‌ அன்பர்களுக்கும்‌, குருநாதன்‌ திருவருள்‌ உண்டாகுமாறு 
வேண்டுகிறேன்‌. 


வண்ணச்‌ சரப ம்கான்செந்தி னாயகனார்‌ 

தண்ணருட்‌8ர்‌ சேய்முருக தாசநற்பேர்‌--அண்ணல்‌ 
பெறுமறுப தாண்டுநிறை பெற்றவிழாக்‌ கொண்டாங்‌(கு) 
உறுஇகொள்க நூறாண்‌ டுவந்து. 


இன்னணம்‌, 
அன்பன்‌, 
கெளமாரமடால்யம்‌, ° ம பி 
இருவாமாத்தூர்‌, தி. மு. சங்கரலிங்கம்‌, 
21467. தமிழாசிரியன்‌. 


1] 
ர 


உட 
முருகக்கடவுள்‌ துணை. 


காப்பு - வெண்பா. 
ஒருநாத னாகியொப்பில்‌ ஓங்காரத்‌ துற்ற 
குருநாதன்‌ அந்தாதி கூறிப்‌--பெருநாதன்‌ 
என்னும்‌ பெயர்பெற்‌(று) இகபரத்தில்‌ வாழ்வதற்குப்‌ 
பொன்னுறழ்வே லாயுதம்காப்‌ பு. 
நூல்‌. 
கட்டளைக்‌ கலித்துறைகள்‌. 


திருவரு ளாற்றொழில்‌ 1 ஐந்தும்‌ புரியும்‌ சிவன்தனக்குச்‌ 

சருவ சடாக்கரத்‌ துண்மையைப்‌ போதித்த சண்முகனாம்‌ 

ஒருவனை யேகுரு நாதன்‌என்‌ நேத்தி உருகுமென்நேர்‌ 

வருவதற்‌ கன்னவன்‌ ஒப்பா இருப்பது வஞ்சகமே. : 1 


வஞ்சக மேன்நின்‌ மலர்த்தாளை நாடி வணங்குமென்றன்‌ 

நெஞ்சகம்‌ இப்படி வாடிடக்‌ காண்பது நீதிகொல்லோ? 

வெஞ்சகத்‌ தார்நிந்தை கேட்பதற்‌(கு) ஆளென விட்டுவிடேல்‌ ! 
!அஞ்சக எக்குரு நாதா!பல்‌ கோடிவெற்‌ பாள்பவனே. 2 


காப்பு: ஒப்பற்ற முதல்வனாடுப்‌ பிரணவத்டுன்‌ உட்பொருளா 
யுள்ளவன்‌ குருநாதன்‌. அவனைப்‌ பாடும்‌ பேற்றால்‌, உலகம்‌ 
பெரியவனென்று கூறும்படி வாழ்ந்து, இவ்வுலகத்தும்‌ மறுவுலகத்தும்‌ 
வாழும்‌ பேறு விழைந்து இது கூறுகின்றேன்‌. இதற்கு ஞானஒளி 
வீசும்‌ வேலாயுதம்‌ துணை என்பதாம்‌. g 
1. 1. படைப்பு, காப்பு அழிப்பு, மறைப்பு, அருளல்‌ என்பன ஐந்‌ 

தொழில்‌. 

2, 1, அழயெ இருவுருவமுடைய, 


2 


ஆளாகிக்‌ கொண்டவர்‌ போற்பல வார்த்தை அறைந்தபின்னர்‌ 
மீளாத்‌ துயரக்‌ கடலூ டுழல விடுத்தனையே! 

தோளார்ந்த கள்ளைக்‌ குருமா தனே!மெய்த்‌ தொழும்பரெதிர்‌ 
தாளால்‌ நடந்தொரு தண்டோடு தோன்றும்‌ தனித்தெய்வமே! 3 


தெய்வம்‌எல்‌ லாமும்நின்‌ €ீர்வடி வேஎனத்‌ தேர்ந்தபின்னும்‌ 
உய்வதெவ்‌ வாறென்‌ றெனைவாட விட்டிங்‌ (கு) உறங்கல்‌ ஈன்றோ? 
சைவமுற்‌ கூறும்‌ சமயங்கள்‌ 1 ஆறினும்‌ சார்ந்‌(து)உதவி 

செய்வதற்‌ கான குருநாத னே!அயிற்‌ சேவகனே. 4 


1 சேவேறும்‌ ஈசன்‌,முன்‌ நால்வருக்‌ கந்த தறிமைஎண்ணிப்‌ 
பாவேறப்‌ பாடிநின்‌ தாட்கணிந்‌ தேன்‌அருட்‌ பார்வைகொண்டு 
பூவேறும்‌ 2மங்கையர்‌ இன்பம்நல்‌ காய்‌!மத பூதரத்தின்‌ 
கோவேறு சற்குரு நாதா!வெண்‌ சேவற்‌ கொடிக்கையனே” 2 


கொடியோர்கள்‌ வாழ்வது கண்டென துள்ளம்‌ கொதித்தயரும்‌ 
படி! யோரஞ்‌ செய்வது நீதகொல்‌ லோ!பெரும்‌ பாரளந்த 


நெடியோனில்‌ வாழ்வுறச்‌ செய்தருள்‌ வாய்‌!2செந்‌ நெருப்‌(பு) 
உமிழும்‌ 
முடியோங்கு மெய்க்குரு நாதா!ஓர்‌ ஆறு முகத்தண்ணலே. 6 


4, 1. சூரியன்‌, சிவன்‌, சத்தி, இருமால்‌, கணபதி, கெளமாரம்‌ என்‌ 
பன ஆறு, 

5. 1, சேவு ஏறும்‌-இடபத்தில்‌ உலாவருகின்ற. 2. இருமகள்‌-கலை 
மகள்‌ (இவரால்‌ விளைவது செல்வம்‌ கல்வியாலான 
இன்பம்‌, 8, மத-மதத்தைப்‌ பொழிகின்ற. பூதரம்‌-மலை 
போன்ற, கோ- அரச யானைமீது. 

6, 1, இவ்வாறு ஓரம்‌-ஒருபட்சமாக, .2. நெருப்பு உமிழும்முடி - 

கனல்போன்ற செந்நிற ஒளியுடைய இரத்தினமுடி எனக்‌ 


கொள்க. 


3 


அண்ணாக்‌ தொருகுள்ளன்‌ ஆனையி லேகும்‌ அரசனிடம்‌ 


சுண்ணாம்பு கேட்டுத்‌ தவித்தடல்‌ போல்‌உன்‌ தொழும்புசெய்து 
தொண்ணுக்‌ தலைந்து துயரமுற்‌ றேன்புலித்‌ தோலுடுத்தோன்‌ 


கண்ணாம்‌ பரம குருநாத னே!அருட்‌ காட்சில்கே. 


நல்கறி யார்தம்‌ மனைதோறும்‌ நாளும்‌ நடந்‌(து) அவர்க்காம்‌ 
பல்கதை பேசித்‌ திரியாமல்‌ நின்புகழ்ப்‌ பாடல்மிகச்‌ 
சொல்கவு மார ௬ுடன்சேர்ப்ப தென்றுகொல்‌ சூழ்வினையை 
வெல்கரு ணைக்குரு நாதா! !பல்‌ கோடி விழிக்கந்தனே. 


விழிக்கும்‌ "கருணைத்‌ இருநாட்டத்‌ தால்‌என்‌ வினைமுழுதும்‌ 
ஒழிக்கும்‌ திறமை உனக்கில்லை யோ?அமிழ்‌(து) ஓத்ததமிழ்‌ 
கொழிக்கும்‌ புலவர்‌ குருநாத னே!பெருங்‌ கோரமுற்றுப்‌ 
பழிக்கும்‌ சிலர்க்கஞ்சி னேன்‌ அறி யாய்கொல்‌! பகர்ந்தருளே. 


பகர்ந்தநின்‌ சொற்களை நம்பியென்‌ நெஞ்சம்‌ பரதவித்‌(து)ஈண்டு 


அகந்தையுள்‌ ளார்க்கஞ்சு இன்ற தறிந்தும்‌ அருள்செய்திலாய்‌! 
திகழ்ந்தவை வேற்கைக்‌ குருநாத னே!உனைச்‌ செந்தமிழாற்‌ 
புகழ்ந்ததற்‌(கு) ஈதுகொ லோ?பய னாம்‌இப்‌ புவியிடத்தே. 


நப 


10 


7. 1. உலகமொழி ஆனைமீது போமவன்பால்‌, சுண்ணாம்பு கேட்ட 


8. 


குள்ளன்போல” என்பது. மிகத்‌ தாழ்ந்த தன்‌ நிலைக்கும்‌. 
இறைவனது உயர்ந்த பண்புக்கும்‌ உள்ள வேறுபாடு. 
ஆனைக்கும்‌ ஆட்டுக்கும்‌ உள்ளதை ௮௪ கசாந்தாம்‌ என்பர்‌ 
வடநூலார்‌. மலைக்கும மடுவுக்கும்‌ என்பதும்‌ இதுபோன்ற 
கருத்தேயாம்‌. 2. தொண்ணாந்து-மிகவருந்தி. 


1. எல்லாவுயிர்களிடத்தும்‌ கண்ணாயிருப்பவன்‌, அல்லது அவ்‌ “* 


வவ்வுயிர்களையும்‌ கண்டருள்பவன்‌ எனக்‌ கொண்டு வியாப 
கம்‌ கூறினார்‌. 


9, 1. முருகனது இறந்த கண்கள்‌ கருணையையுடையன 12. 


தீயோரை அழிப்பதற்குரிய தீக்கண்‌ 6, இவை மூடியே 
யிருக்கும்‌. 


4 


இடங்கொண்ட பாருல இற்றமி யேன்‌உன்னை 1ஏத்தலுற்றும்‌ - 
மடங்கொண்ட மாயைப்‌ பெரும்பேய்க்குள்‌ அஞ்சி வருந்துகின்றேன்‌ 
இடங்கொண்ட சத்தியும்‌ முத்தியும்‌ ஈந்தருள்‌! செஞ்சிகிமேல்‌ 


நடங்கொண்ட ஞான குருநாத னேகந்த நாயகனே. 11 


1நாய்போல்‌ அலைந்‌(து)இரந்‌ தெய்த்துன்னை இவ்வணம்‌ நாடுகின்றேன்‌ 
தாய்போற்‌ கருணை புரிந்தாள்வை யோ? பெரும்‌ சஞ்சலத்தாற்‌ 
பேய்போல்‌ மருள வீடுப்பாய்‌ கொலோஉமை பெற்றெடுத்த 
சேய்போலும்‌ 2வந்த குருநாத னே!வினை தீர்ப்பவனே, 12 


தீராக்‌ கயமை யுடையார்தம்‌ முன்றிலிற்‌ சென்றலைந்து 
பேராண்மை முற்றும்‌ இழந்களைத்‌ தேன்‌,எனைப்‌ பேணிஉன்னை 
ஆராதக்‌ கும்படி செய்தருட்‌ பேறும்‌ அளித்தருள்வாய்‌ ! 

கூராரும்‌ வேற்கைக்‌ குருநாத னே!எண்ணில்‌ கோலத்தனே. 18 


கோலா கலப்பசுந்‌ தோகையில்‌ ஏறிக்‌ குலவுதுங்க 

வேலா யுதத்தொடு தோன்றலென்‌ ரோ?உன்னை.வேண்டுமென்னை 
நாலா விதத்தில்‌ வருத்துவ தேன்‌?கடல்‌ நஞ்சமுண்டோன்‌ 

பாலா ! பரம குருநாத னா(ம்‌)முதற்‌ பண்ணவனே. 14 


பண்கொண்ட வேதம்‌ ஒருநான்கும்‌ தேடும்‌ பதுமமலர்த்‌ 
தண்கொண்ட சேவடி தந்தருள்‌ வாய்‌!முன்பு தானவரால்‌ 
விண்கொண்ட சோக்‌ தவிர்த்தகந்‌ தா!வெற்றி வேற்றெய்வமே! 
கண்கொண்ட தோகைக்‌ குருநாத னாகிய காரணனே. 15 


11. 1. வழிபாட்டால்‌ மாயை விலகும்‌. ஆனால்‌ வழிபாட்டால்‌ 


மாயை விலகாமல்‌ அஞ்சினேன்‌ என்றால்‌ உம்மை இழிவுச்‌ 
சிறப்பு. 

12, 1. நாய்‌ குறிக்கோளின்றி ஓடித்திரியும்‌. புலனிச்சையில்‌ 
மிக்கது. எனவே நாயைப்‌ பலரும்‌ கூறுவர்‌, 2. வந்த 
என்ற சொல்‌, முருகன்‌ முன்னமே உள்ள முதல்வன்‌. 
“வூந்தாங்கு ' உதித்தனன்‌” என்ற கந்த புராணத்துடன்‌ 
ஓப்பக்கொள்க, 


5 


காரண மும்பல காரியம்‌ யாவும்‌, கரத்தில்வைத்த 
வாரண கேதனத்‌ தான்‌ எனத்‌ தேறும்மெய்‌ வாழ்வடைந்தும்‌ 
நாரணன்‌ ஆதியர்‌ போல்வாழப்‌ பெற்றிலன்‌, நான்மறைசொல்‌ 
பூரண சற்குரு நாதா!விண்‌ ணூரைப்‌ புரப்பவனே. 16 


புரந்தரன்‌, வேதன்‌, இருமால்‌,ஒப்‌ போரும்‌ புகழும்நலம்‌ 
நிரந்தரம்‌ ஈல்கவல்‌ லாய்‌என்ன வேமிக 3 நேடும்‌என்னுட்‌ 
* கரந்தறி யாதவர்‌ போலிருந்‌ தாய்‌!இனிக்‌ காதலித்த 
வரந்தரு வாய்‌!குரு நாதா!எங்‌ கெங்கும்‌ வசிப்பவனே. LE 


பவந்தவிர்ந்‌ துப்கை நினைத்துன்னை நாடிப்‌ பணியுமென்னை 
'அவந்தரும்‌ புன்னெறிக்‌ கேன்விடுத்‌ தாய்‌!குன்றி லாடல்செய்த 
சிவந்தபொற்‌ றாட்குரு நாதா! எனது இருப்புகழ்ப்பாட்‌(டு) 
உவந்தனந்‌ தந்தரம்‌ பல்கோடி வார்த்தை உரைத்தவனே. 18 


உரைக்கடங்‌ காப்பர மானந்த வாரிதி யூ(டு) அலரும்‌ 

நிரைக்கம லம்பொரு நின்தாள்‌ சுமக்கும்நன்‌ னேயமுற்றும்‌ 
!வரைக்குலந்‌ தோறும்‌ மகிழ்வார்தம்‌ மோடென்னை வைப்பதென்றோ? 
2விரைக்குர வக்குரு நாதா[வை வேற்கர வித்தகனே ! 19 


1வித்தையிற்‌ சற்றும்‌ உதவா(து)இவ்‌ வண்ணம்மெலியவிட்டாய்‌! 

2தத்தைஎன்‌ நென்னைப்‌ பகர்ந்தலை யோ?அயிற்‌ சத்தகொண்ட 
முத்தைய னாம்குரு நாதா! தொடுத்து மொழிந்தும்‌உள்ளப்‌ 
பீத்தைவெல்‌ லாதுழன்‌ றேன்‌அறி யாய்‌எனப்‌ பேசரிதே. 20 


16. 1. சேவற்கொடி, 


17. 1. இந்திரன்‌. 2. எக்காலமும்‌. 8. நினைக்ின்ற. 4. மறைந்து 
நின்றும்‌, 5. விரும்பிய. 


19, 1. மலைநிலந்தோறும்‌-மலைநிலம்‌ முருகனுக்குரியதென்ற கரக்‌ 
துக்கொண்டு சென்று வழிபடுவோர்‌, ர 


2, மணமுடைய குராமலரையணிந்த. 


20. 1. பலிதசித்தியுள்ள வாக்கு, 2. அருணடரிநாதரான இளி 
யென்பதாக, 


6 


பேசுந்‌ தமிழ்ப்பயன்‌ நீநல்கு மாறு பெறாமைஎண்ணிக்‌ 

கூசும்‌ கொடுமை தவிர்வதென்‌ றே2பொடி கொண்டமட்டும்‌ 
பூசும்‌ பரம குருநாத னே!பல !பூதரத்தும்‌ 

வீசும்‌ பரிமளப்‌ பூந்தாளின்‌ ஆசையும்‌ மிஞ்சியதே. 21 


மிஞ்சிய மாதவம்‌ செய்தறி யாதருள்‌ வேட்கைகொண்டு 

கெஞ்சிய என்னை மறந்தனை யோ?தமிழ்க்‌ இள்ளை எனக்‌ 

கொஞ்சிய வாயும்‌ அடைத்தது வோ!குறக்‌ கோதைகண்முன்‌ 
அஞ்சிய சற்குரு நாதா!நின்‌ சொற்படி ஆடல்செய்யே. 22 


செய்ய பவளத்‌ இருமேனி யும்‌,பொடிச்‌ 8ரும்‌,ஒரு 

கையணி தண்டும்மற்‌ றோர்கையின்‌ முத்திரைக்‌ காட்சியும்‌இவ்‌ 
வையக மும்புகழ்‌ வேல்புனை மார்பும்‌, வயங்கவந்து 
1 மெய்யளிக்‌ கும்குரு நாதன்‌௮ல்‌ லாற்றெய்வம்‌ வேறில்லையே. 23 


இல்லைஎன்‌ றூர்தொறும்‌ சென்றலைந்‌ தேற்றுடல்‌ எய்க்கவிடும்‌ 

தொல்லை வினையைத்‌ தொலைத்துன்‌ துணைப்பதம்‌ சூட்டும்வண்ணம்‌ 
1வல்லைநின்‌ னுள்ளம்‌ இரங்காத தேன்‌?எண்ணில்‌ வண்டுகிண்டும்‌ 
2குல்லையந்‌ தார்க்குரு நாதா!வை வேற்கரக்‌ கொற்றவனே. 24 


1கொற்றவை வேற்கைக்‌ குருநாத னே!எனக்‌ கூவும்‌ என்னை 
மற்றவர்‌ போலப்‌ பரதவித்‌ தேங்கி வருந்தவிட்டாய்‌! 
சற்றருட்‌ பேறளித்‌ தாண்டால்‌ எனக்குத்‌ தகாதுகொல்லோ? 
பற்றகன்‌ றோர்‌உறும்‌ குன்று தோறாடிய பாதத்தனே, 2௦ 


பாதங்‌ கருதித்‌ தொழுவார்க்‌ இரங்கும்‌ பரமகுரு 

நாதன்‌என்‌ றுன்னை அறியார்தம்‌ பாற்பொய்‌ நவிலவைத்தாய்‌! 
வேதம்‌ பகர்ந்தவ னாஇயர்‌ அஞ்ச விரிந்‌(து) அசைந்த 
1 சூதம்‌ தறித்தவை வேல்புனை தோளுடைத்‌ தூயவனே. 26 


21. 1. பல மலைகள்தோறும்‌, 

28. 1, உண்மையான இருவருட்பேறு. 

24, 1. விரைவாக, £, வெட்டிமலர்மாலை, 

25, 1, வெற்றியுடைய கூர்மையானவேல்‌, 

26. 1, சூதம்‌-சூரனான மாமரம்‌ துண்டாகச்செய்த 


7 


தூயவெண்‌ ணீற்றணி தோன்றவர்‌ தென்னுடன்‌ சொன்னசொற்கள்‌ 
மாய வுலூல்‌ நிசமாக வேண்டி வருந்துமென்னை 
யறி வாய்‌!உன்னை நானறி யேன்‌;இது நிச்சயம்காண்‌ 


சேயபொன்‌ மேனிக்‌ குருநாத னாம்மயிற்‌ !சத்தசனே. 27 
சித்தரும்‌ சற்குரு நாதன்‌என்‌ றேத்தச்‌ சிவன்விழியில்‌ 

உத்தமச்‌ சேயென வந்தாய்‌!நின்‌ ர்த்தி யுரைக்குமென்னைப்‌ 
பித்தனென்‌ (றுஊரவர்‌ ஏசுஇன்‌ மார்‌இனிப்‌ பேணிநின்மெய்ப்‌ 
பத்தனென்‌ றோதப்‌ பணித்தாள வேண்டும்‌ பரமுனக்கே. 28 


பரந்தாமன்‌ நான்முகன்‌ ஆதியர்‌ போற்றும்‌ பரமன்முன்னாள்‌ 
இரந்தான்‌, அவன்மைந்தன்‌ நீஎனக்‌ கேட்டுன்‌ இடத்தெனக்கோர்‌ 
வரந்தாஎன்‌ றேற்று மறுகுஇன்‌ றேன்‌,எ௫ர்‌ வந்தருள்வாய்‌ ! 

1புரந்தா தரிக்கும்‌ குருநாத னாம்மயிற்‌ புண்ணியனே. 29 


புண்கொண்ட நெஞ்சம்‌ புனித பரானந்த போதமுற்றுக்‌ 
கண்கொண்ட தோகை மயில்மீ(து) உனைத்தினம்‌ காண்ப 
துண்டோ? 
தண்கொண்ட தென்பொடு யைக்குறு மாமுனி தன்னுளத்தில்‌ 
1! எண்கொண்ட தாட்குரு நாதா!என்‌ றென்றும்‌ இளையவனே. 30 


இளையமின்‌ னார்தம்‌ முலைப்போக மேலம்‌ என்னுமயற்‌ 
1றளையடைக்‌ தோரெனத்‌ தோற்ற விட்டாய்‌!நின்‌ சடாக்கரத்தால்‌ 

விளையுமெஞ்‌ ஞானம்‌என்‌ நீக்தருள்‌ வாய்‌!எழு வேலையினும்‌ 31 
2 அளையும்‌ கரத்தெம்‌ குருநாத னே!உமை யாள்மைந்தனே. 


மைந்தா எனஉமை கூவி வருந்த வருங்கருணக்‌ 
கந்தா! உனைக்குரு நாதன்‌என்‌ நோர்ந்து கருதும்‌என்முன்‌ 


27. 1. சித்தசன்‌-மனதநில்‌ தோற்றுபவன்‌. 

29. 1, காப்பாற்றி ஆதரவு செய்கின்ற. 

30. 1. எண்கொண்ட (தியானிக்‌ின்ற) 

81. 1. தளை-விலங்கு, 2, ஏழுகடலையும்‌ கலக்கக்கூடிய, கை, 
என்று மட்டும்‌ கூறியதால்‌ வேலையணிந்த என்பது உள்‌ 
ளுறையாய்க்‌ கொள்ள உள்ளது காண்க, 


8 


வந்தார்வம்‌ நல்கஇத்‌ தாமத மேன்‌?என்றன்‌ வாழ்வனைத்தும்‌, 
'நிந்தா௫இ யாம்‌இழி வெல்லாமும்‌, சத்தியம்‌ நின்னரட்கே. 92 


நின்னரு ளேகதி என்றெண்ணி நாடும்‌என்‌ நெஞ்சகத்தில்‌ 
உன்னது கோலம்‌ இலங்காத(து) என்கொல்‌ ! உரகமுண்ணும்‌ 
பொன்னவீர்‌ தோகை மயிலேறி உம்பர்‌ புகழவரும்‌ 
2தென்னவ னான குருநாத னே! அயிற்‌ றிண்புபனே. 38 


இண்ணிய மெய்யுணர்‌ வுள்ளார்கள்‌ போலத்‌ திகழ்ந்தடியேன்‌ 
பண்ணிய பாவம்‌ அளவு படாது; பரிந்தளித்தாண்‌ (டு) 

எண்ணிய வாழ்வுறச்‌ செய்வாய்‌ கொலோபுனத்‌ (து)ஏனல்வள்ளி 
நண்ணிய தோட்குரு நாதா!முச்‌ சங்கத்து காவலனே. 34 


1நாவலம்‌ பொன்னிற்‌ சிறந்தபல்‌ பாடல்‌ நவின்றும்‌என்றன்‌ 
ஆவல்முற்‌ றும்படி செய்தலை யே!இனி யாகிலும்‌ இக்‌ 

கேவலம்‌ தீரக்‌ கருபைசெய்‌ வாய்‌[தமிழ்க்‌ கிள்ளைமெச்சும்‌ 
சேவலங்‌ கைக்குரு நாதா!விண்‌ ணோர்குல சேகரனே. 95 


1 சேகரம்‌ நின்றிருப்‌ பாதங்க ளேஎனச்‌ சிந்தைசெய்தும்‌, 
பாக மதுரத்‌ தமிழ்பாடிச்‌ சூட்டியும்‌, பைம்பொன்‌இச்சைச்‌ 
சோகம்‌ ஒழிக்கத்‌ துணிந்திலை யே!பசுந்‌ தோகைமயில்‌ 
வாகனச்‌ சற்குரு நாதா!சற்‌ றேனும்‌ மனமிரங்கே. 86 


82, 1, எனது இறந்த வாழ்வும்‌, நிந்தைக்குரிய தாழ்வும்‌ உன்‌ தரு 
வருளுக்கேயாம்‌. எனக்கென இல்லை என்க. 

95. 1. பாம்பை உணவாகக்கொள்ளும்‌ மயில்‌. 2. உக்கிரகுமார 
பாண்டி யனாகிய. 

34, 1. இனைப்புனம்‌ காத்த வள்ளி. 

85, 1. மேருமலையில்‌- பொன்மயமான நாவல்மரம்‌ உளது. அதி 
லிருந்து விழும்‌ பழமும்‌ பொன்னாகும்‌. மேருமலையும்‌ 
பொன்‌, அந்த நாவல்‌ மரப்‌ பழம்‌ சாறாக ஓடும்‌, அந்தப்‌ 
பொன்‌ மிக உயர்வு ஆம்‌ அதைவிட உயர்ந்தது தமிழ்‌ 
என்பதாம்‌. 

36. 1. தலையில்‌ அணிவது, 


0 


இரங்காத வன்கெஞ்‌ சுடையார்தம்‌ முன்றிலுக்‌ கே௫றித்தம்‌ 
குரங்காம்‌ எனப்பற்க ளெல்லாமுங்‌ காட்டிக்‌ கொ௫த்தயரா 

வரங்கா தலிப்ப(து) அறிந்திலை யோ?என்று வந்தருள்வாய்‌ ! 
மரங்காதும்‌ வேற்குரு நாதா!நின்‌ போற்றுணை மற்றிலையே. 37 


மற்றையர்‌ பாற்சென்‌(று) இரவாதுன்‌ ஈகையில்‌ வாஞ்சை 
கொண்டேன்‌ 


அற்றையிற்‌ சொன்னசொற்‌ போல்‌அரு ளாத(து) என்‌,௮ச்‌ 
சொல்வம்போ? 

1பொற்றையி லாடும்‌ குருநாத னே!நின்சொற்‌ பொய்த்தொழியா(து) 

இற்றையில்‌ இப்போழு தேவிளை யாட்டொன்‌(று) இயற்றுதியே,99 


இயலா தியதமிழ்‌ ஓர்மூன்றும்‌ பாடும்‌ எழிற்புலமைச்‌ , 

செயலா னதைத்தரல்‌ நீயேஎன்‌ றால்‌?இனிச்‌ செம்பொன்வெஃகும்‌ 
மயலால்‌ வருந்த விடாதருள்‌ வாய்‌!குற வள்ளிவிழிக்‌ 

கயலால்‌ மருண்ட குருநா தனாம்‌அயிற்‌ காவலனே. 39 


*காவகத்‌ துற்றவர்‌ தம்பெரும்‌ போகமும்‌ கைத்துன்‌ அருட்‌ 

பாவலன்‌ என்றுல கோர்பகர்‌ பேறும்‌ படைத்துளநான்‌ 

சேவலங்‌ கேதனச்‌ சீர்காண வேண்டல்‌ தெரிந்தலையோ? 

மூவருக்‌ கும்குரு நாதா!வை வேற்கை முருகையனே. 40 


முருகாஎன்‌ றோர்மொழி மாத்திரம்‌ கூறிய மொய்குழற்பெண்‌ 
அருகாக அங்கைமுன்‌ ஈதல்மெய்‌ யேல்‌,என்னை ஆண்டுகொள்‌ 
ஒருகாலம்‌ உண்டென ஈம்புகன்‌ றேன்‌,சங்கம்‌ ஊதியமால்‌ [ளும்‌ 
மருகா/வை வேற்குரு நாதா!என்‌ நெஞ்சினுள்‌ வஞ்சமின்றே. 41 


இன்றே எனைத்தடுத்‌ தாண்டுகொண் டுன்னருள்‌ ஏற்றம்நல்‌ 
நன்றே விளைக்கவல்‌ லாயல்லை யோ?குரு நாதன்ளன 

நின்றேதம்‌ தீர்த்‌(து) அரன்‌ தன்னுடன்‌ ஓர்சொல்‌ நிகழ்த்தயபொற் 
குன்றே! அளவற்ற குன்றுதோ றாடிய கூத்தினனே, 42 


87. 1. மரத்தைக்கொன்ற (சூரனான மாமரம்‌ அழிய) காதுதல்‌- 
கொல்லல்‌, காதல்‌ இடைக்குறை, ந 

39. 1. மலை, 

40, 1. கற்பகமரத்தினரான இந்திராதியர்‌ போகங்களை வெறுத்து. : 


10 


கூத்தாடும்‌ தோகை மயிலேறி அன்பர்‌ குழாத்தொடென்னைக்‌ 
காத்தாள வேண்டி வரும்நாள்‌ என்‌ றோ? தினைக்‌ காட்டுவள்ளி 
1சேத்தாள்‌ வணங்கும்‌ குருநாத னே!உனைத்‌ தேடிநொந்து 
2நீத்தாருட்‌ 8ரியன்‌ போல்வேடங்‌ காட்டியும்‌ நின்றவனே. 43 


நின்ற நிலையும்‌ தடுமாறி, உண்மை தெறிபிழைத்தும்‌, 

உன்றன்‌ இருவருட்‌ பேராசை ஒன்றும்‌ ஒழிந்ததின்றால்‌ 

என்றன்பர்‌ தம்முடன்‌ கூட்டுவை யோ?இகத்‌ தெண்ணில்பல 
குன்றங்‌ கொளுங்குரு நாதா! சடாக்கரக்‌ கொற்றவனே. 44 


கொற்றவை வேற்குரு நாதா!என்‌ றேதுனம்‌ கூவும்‌என்னை 
நற்றகை சாலும்‌ முனிவோர்‌ குழாத்தின்‌ நடுவைத்திடா(து) 
உற்றவர்‌ போற்பல உண்மைசொற்‌ றிவ்வா(று) உழலவிட்டாய்‌! 
சற்றருட்‌ பார்வைசெய்‌ (து)ஆள்‌இனி மேலும்‌ சகிக்கரிதே, 45 


அரிதாம்‌உன்‌ நாமங்கள்‌ ஆயிரத்‌ தொன்றை அறைந்ததனால்‌ 
உரிதா னுழக்கி ரண்டாகிய உண்மை உணர்ந்தபின்னும்‌ 

விரிதா ரணியில்‌இவ்‌ வாறடி யேன்மனம்‌, வேவதென்னோ? 
பெரிதான $ர்க்குரு நாதா!வை, வேலைப்‌, பிடித்தவனே. 46 


பிடிநிகர்‌ மென்னடை யோ(டு)இம வான்பெற்ற 1பெய்வளையை 
வடி அயி லாக்இப்‌ புனைந்துபல்‌. கோடி மலையினும்போய்க்‌, 
2கொடிநட மாடும்‌ குருநாத னே!உனைக்‌ கும்பிடுமெய்‌. 

அடியவர்‌. தம்பூடை யூடெனைக்‌, கூட்டி அருள்வதென்றே. 47 


என்றும்நின்‌ றாட்சுமை வேண்டி யுருகி இளைக்குமென்னைப்‌ 
பொன்றுமுன்‌ ஆளக்‌ கருதுகண்‌ டாய்‌!வளம்‌ பூத்தபல 

குன்றுதோ றாடும்‌ குருநாத னே!முன்‌ குறித்தவற்றை 
நன்றுகன்‌.றென்றுரப்பி இப்போது கைவிடல்‌ ஞாயமின்றே. 48 


43, 1, சே-தாள்‌-சவந்தபாதம்‌, 2. இல்லறவாழ்வைத்‌ துறந்தவர்‌ 
களில்‌. 

46, 1, உரிதான்‌உழக்இரண்டு, உரி, உழக்கு. என்பன பழங்கால 
முகத்தலளவை. 

47, 1, பெய்வளை-பார்வஇ, 2, முருகன்‌ கூத்து. 


11 


ஞாயம்‌ பலவும்‌ அறிந்துள்ள நீஎன்னை நாட்டிலுள்ளார்‌ 

பேயன்‌என்‌ றேச விடலாகு மோ?இனிப்‌ பேணியொரு 

தாயக மாதிமுன்‌ நின்றருள்‌ வாய்‌! நெடும்‌ சத்தி கொண்ட 

சேயதிண்‌ டோட்குரு நாதா!விண்‌ ணோருட்‌ சிறந்தவனே. 49 


இறந்தபல்‌ குன்றங்கள்‌ தோறும்நின்‌ ராடும்நின்‌ சரடியை 
மறந்தவர்‌ போலப்‌ பரதவித்‌ தேன்‌.மயில்‌ வாகனத்தில்‌ 
நிறந்தழைக்‌ கும்கநிர்‌ வேலோடு வந்துமுன்‌ நின்றருள்வாய்‌! 
1 இறந்தழி யாக்குரு நாதா!என்‌ னுள்ளும்‌ இருப்பவனே. 50 


1 இருப்புவன்‌ நெஞ்சக்‌ கொடியேனும்‌ நின்னருட்‌ இச்சைகொண்டு 
இருப்புக ழாயிரம்‌ செப்புகின்‌ றேன்‌,மெய்த்‌ இருத்திநல்கி 

2 நெருப்புறழ்‌ மேனி யொடுதோகை மீதெகுர்‌ நின்றிலையே 

்‌ பொருப்புடைச்‌ சற்குரு நாதா! கடம்பு புனைந்தவனே! 51 


1புனைந்துரைக்‌ கும்குணம்‌ சற்றுமில்‌ லாதஎன்‌ புன்கவியும்‌ 

2 வனைந்தபொன்‌ 3நீப மொடுசேர்வ தென்றுகொல்‌! மாமலர்த்தாள்‌ ' 
நினைந்தும்‌இவ்‌ வாறு வருந்தல்நன்‌ றோ?வஞ்சர்‌ நெஞ்சமஞ்ச 
முனைந்தகை. வேற்குரு.நாதா!. குறக்கொடி மோகனனே. . 52 


மோகக்‌ கடலிற்‌. குளியாமல்‌ உன்னருள்‌ முத்இயினுக்‌(கு) 

ஏக மனத்தெறடு: மெய்த்தவ மேசெய்‌ இளைப்பவர்போல்‌ 

தேகம இற்! குறி காட்டியும்‌ இவ்வணம்‌ சரழிந்தேன்‌ 

கா!கரு ணைக்குரு நாதா! மனோன்மணி கைக்குருந்தே. 03 


50. 1. “முருகன்‌ பிறவான்‌ இறவான்‌”” என்ற கந்தரநுபூதியுடன்‌ 
நோக்குக. 


51. 1. இரும்புபோன்ற கடினமான. 2. சிவந்த திருமேனி, 
3. பல மலைகளையுடைய, 


02, 1. கற்பனையாகக்‌ கூறாத பாடல்‌, 2. கட்டிய, நீபம்‌- 
கடம்பமாலை, 


53. 1. குறி-ிவெசின்னமான நீறு, அக்கமாலை, ஆயன, 


12 


குருந்தையின்‌ &ழொரு !வேதிய னார்செவி கொள்ளும்வண்ணம்‌ 
தருந்துசொற்‌ கூறிய 2தேசிக னாரும்‌ சரங்குனிய 
வருந்திருத்‌ தாட்குரு நாதா! கலாப மயிற்பரிமேற்‌ 
பொருந்துகை வேலொடு முன்தோன்றி ஆள்‌! அது புண்ணியமே. 


இயமானன்‌ ஆலய ! எட்டும்நின்‌ ருரு என்றுணர்ந்தும்‌ 
கயல்போலும்‌ கண்ணியர்‌ மோகாந்த காரக்‌ கடற்குளித்தேன்‌ 
வயமீறும்‌ வேலுடன்‌ வந்தருள்‌ வாய்‌!குற வள்ளிமின்மேல்‌ 

மயலான சற்குரு நாதா! மெய்ஞ்‌ ஞான வரோதயனே. 5௮ 


வரந்தந்த வண்ணம்‌ பலியாது கண்டு வருந்தவிட்டாய்‌! 

1கரந்தந்து காக்கும்‌ கடனுனக்‌ கேஇந்தக்‌ காசினியில்‌ 

உரந்தந்து ளார்‌1மற்றுள்‌ ஆரோ இருப்பினும்‌ உன்னருளே 
2பரந்தந்த சற்குரு நாதா!வை வேற்கைப்‌ படைத்தெய்வமே. 56 


படைக்கும்‌ பிரமனைப்‌ பாலிக்கும்‌ மாயனைப்‌, பாசமின்றித்‌ 
தொடைக்கும்‌ சிவனை, நினைத்தென்றன்‌ நெஞ்சம்‌ துடிக்கின்றதாற்‌ 
புடைக்குங்‌ குமநிறத்‌ தோள்பாடு மென்னைப்‌ புவிப்பிணக்‌இல்‌ 
அடைக்கும்‌ பரம குருநாத னே!விரைந்‌ தாண்டுகொள்ளே, 57 


கொள்ளத்‌ தகுபவும்‌, கொள்ளா தனவும்‌, குறித்தறியேன்‌ 
எள்ளற்குள்‌ அச்சமொத்‌ தேத்தும்‌ புகழினுக்கு இச்சையுள்ளேன்‌ 
தள்ளப்‌ படாதுகை தந்தாள வேண்டும்‌: தமிழ்முனிவன்‌ 

உள்ளத்தி லாடும்‌ குருநாத னே!எண்ணில்‌ ஊரவனே. ௦8 


ஊரனந்‌ தம்‌,குன்று கோடாநு கோடி, உடையவுன்றன்‌ 

பேரன்‌ தங்களில்‌ ஒன்றே பகரும்நற்‌ பேதையைப்போற் 

8ரனந்‌ தந்தரும்‌ நின்னருள்‌ வாழ்வினிற்‌ சேர்வதென்றோ 

நீரனந்‌ தந்தரு ளுங்குரு நாத!என்‌ நேயத்தனே, 59 


54, 1, அமாத்‌திய அந்தணரான வாதவூரர்‌. 2. சிவபிரான்‌. 

55. 1, உயிர்‌-எண்வடிவம்‌. மண்‌, நீர்‌, 8, காற்று, வெளி, உயிர்‌, 
சந்திரன்‌, சூரியன்‌, இவை இறைவடிவம்‌. 

56, 1, கைகொடுத்து, 2. பரம்பொருளான அருவத்‌இனின்றும்‌ 
உருவான. 

59. 1. நீர்‌-சற்குணம்‌. 


19 


நேயம்‌ பெருத்து மலைதோறும்‌ போய்த்டுனம்‌ நின்புகழ்சொல்‌ 
வாயன்பர்‌ தம்மிடை நாயேனும்‌ வாழ்வுற வைப்பதென்றோ? 
மாயன்‌ பரவும்‌ மருகா!வில்‌ வேடர்‌ வளர்த்த பெண்முற்‌ 

போயங்‌ இரந்த குருநாத னே! செச்சை பூண்டவனே. 60 


பூண்ட அராஅணிப்‌ பெம்மான்‌ நுதற்கட்‌ பொறிஎனவர்‌(து) 
ஆண்ட வுணேசனைக்‌ &ன்றாய்‌!நின்‌ பொன்னடிக்‌ கன்புசெய்து 
வேண்டல்‌எல்‌ லாம்தர வல்லாயன்‌ றோ? வெற்றி வேல்பிடித்துத்‌ 
தாண்டவம்‌ செய்குரு நாதா!பல்‌ கோடி சயிலத்தனே. 61 


சயிலங்கள்‌ தோறும்‌ தமிழ்பாட நாடுமென்‌ றன்முன்‌எழில்‌ 
மயிலின்கண்‌ ஏறி வருவதென்‌ றோ?வஞ்ச 1மாவைவென்ற 

அயில்‌ அங்கை கொண்ட குருநா தனே!எண்‌ ணில்‌? ஆ தவர்தம்‌ 
வெயில்‌ அந்த மேனிய னேமுழு தோர்ந்துள்ள வித்தகனே. 62 


வித்தைகள்‌ எட்டும்‌, பிறவாத முத்தியும்‌, வேண்டிநின்கைத்‌ 
2தத்தைசொற்‌ பாடல்க ளாற்றுதி யாதவர்‌ தம்மையொத்தேன்‌ 
* இத்தை யறிந்தும்‌ இரங்குகில்‌ லாய்‌!இனி என்னசெய்வேன்‌ 
முத்தைய னான குருநாத னேவள்ளி மோகத்தனே. 63 


மோகக்‌ கடலிற்‌ குளிக்கின்ற என்னை, முதிரருட்‌ ஒர்த்‌ 

தாகத்‌ தழுந்தவும்‌ கண்டனை யே!இனித்‌ தாமதியா(து) 

ஆகத்‌ தமைந்தவிர்‌ ! கண்களும்‌ காணவந்‌ தாண்டுகொள்வாய்‌ ! 
ஏகத்‌ துவக்குரு நாதா!வை வேலொன்‌ நெடுத்தவனே. 64 


60. 1. வெட்சிமலர்‌. 

62, 1. கடலில்‌ தோன்றிய சூரனான மாமரம்‌. இயல்பான மாமரமல்ல, 
ஆதலின்‌, வஞ்ச மா என்றார்‌. 2. பல சூரியர்‌ ஒருங்கு 
சேர்ந்தாற்போன்ற செந்நிற ஒளி, முருகனை அழகு செய்‌ 
கிறது என்பதாம்‌. 

68. 1. அட்ட்மாரித்திகள்‌. 2. அருணகிரிநாதரான இளி. 8. எதுகை 

நோக்கி, இதை என்பது இத்தை என்றாயது, 

64, 1. மனக்கண்ணாற்‌ கண்டது போதாது. தூலக்கண்‌ 
காண வருக உம்மை இறந்தது தழீயஎச்சம்‌, 


களும்‌ 


14 


1எடுத்தபொற்‌ றாளொன்‌ றுடையானுக்‌(கு) ஆனந்தம்‌ ஈந்தவுன்னை 
அடுத்தஎன்‌ துன்பம்‌ அழியாத(து) என்கொல்‌? அறைந்தருள்வாய்‌! 
2உடுத்தலம்‌ தொட்டு வளர்‌இம வான்‌ மகள்‌ ஒண்முலைப்பால்‌ 
மடுத்தசெவ்‌ வாய்க்குரு நாதா! கலாப மயூரத்தனே. 65 


அத்தனும்‌, கும்ப முனியும்‌,நின்‌ தோள்புனை 1அஞ்சுகமும்‌ 
இத்தமெய்ச்‌ சித்தனென்‌ றென்னையும்‌ வாழ்விக்க உன்னுவையோ? 
புத்தமு தன்னசொற்‌ குஞ்சரி வள்ளி புணர்கணவா! | 

உத்தமச்‌ சற்குரு நாதன்‌என்‌ றேத்துகர்‌. உள்ளத்தனே. 66 


உள்ளத்தில்‌ உன்றன்‌ உருவம்‌உன்‌ னாமற்பல்‌ ஒண்‌ ! தொடியார்‌ 
2வள்ளத்‌ தனத்திச்சை கொண்டலைந்‌ தாலும்‌,நின்‌ மாமலர்த்தாள்‌ 
கொள்ளத்‌ தகுமவன்‌ என்றொரு நாமம்‌ கொடுத்தலையோ? 
கள்ளத்‌ தொழிற்குரு நாதா!வை வேற்கரக்‌ காங்கெயனே. 67 


*காங்குடற்‌ சூரனைக்‌ குத்தித்‌ திறந்த கதிரயிலைத்‌ 

தாங்குகைச்‌ சற்குரு நாதனை யேதனம்‌ தஞ்சமெனல்‌ 

ஓங்குசொற்‌ பாடல்‌ உரைக்கின்ற. என்னை உல௫கழும்‌ 

பாங்குற ஏன்விதித்‌ தாய்‌!கஞ்ச மாமலர்ப்‌ பண்ணவனே. 68 


பண்ணும்‌ கொடுமை அனந்தம்‌ குலாவும்‌ படிறனுன்னை 

எண்ணும்‌ தவர்கொள்ளும்‌ இச்சைகொண்‌ டேன்‌,இனி: என்சேய்‌ 
விண்ணும்‌ புவியும்‌ வியன்பா தலமும்‌ விரும்பிித்தம்‌ [வையோ? 
அண்ணும்‌ கருணைக்‌ குருநாத னே!என்னை ஆண்டவனே. 69 


1 ஆண்டலைக்‌ கேதனம்‌ வாழிஎன்‌ நேத்தி அருட்பெருக்கம்‌ 
வேண்டவிட்‌ டார்‌உனை யன்றியுண்‌ டோ?வெற்றி வேல்புனையும்‌ 


65. 1, தூக்கிய இருவடி (நடராச வடிவம்‌). 8. கார்த்திகை மாதர்கள்‌. 
3. உமையவள்‌. 

66. 1. இளி. 

67. 1, வளையலணிந்த மாதர்‌, 2. கிண்ணம்‌, 3. முருகதாசன்‌ 
(முருகன்‌ அடிமை) என்ற பெயர்‌, 

68. 1. கருமையான மேனி, 

70. 1. சேவற்கொடி, 


கூ 


15 


2 தூண்டகு பன்னிரு தோட்குக னே!பசுந்‌ தோகைமயிற்‌ 


றாண்டவச்‌ சற்குரு நாதா! 8 அகோர சடாக்கரனே. 70 
சடமெடுத்‌ இட்ட பயன்வேண்டிப்‌ போற்றுமென்‌ றன்மிசைநீ 
அடமெடுக்‌ இன்றது நீதகொல்‌ லோ?செம்பொன்‌ அம்பலத்தில்‌ 
1தடமெடுத்‌ தாடுநர்‌ சற்குரு நாதா! 3தழல்விடவாய்ப்‌ 

படமெடுக்‌ கும்பணி மீதாடும்‌ தோகைப்‌ பரிக்கந்தனே. 71 


1பரிக்கும்‌ கலாப: மயில்மீ துனைத்தினம்‌ பார்க்ககண்ணிச்‌ 

சிரிக்கின்ற வர்க்கொர்‌ இலக்காகி னேன்‌,எனைத்‌ தேற்றலென்றோ? 
அரிக்கு மருமகன்‌, எங்குரு நாதன்‌.என்‌ பார்க்கெளியாய்‌! 
2 கரிக்கும்‌ 3இரிக்கும்‌ வடிவேல்‌ விடுத்த கரத்தண்ணலே. 72 


கரத்திற்‌ றுலங்கும்‌ கதிர்வேலும்‌, தோகைக்‌ கனம பிலும்‌, 

1! உரத்திற்‌ கமழ்ந்த குராமலர்‌ மாலையும்‌, உம்பரெல்லாம்‌ 

சிரத்திற்‌ சுமந்த திருத்தாளும்‌, என்முன்‌ திகழவந்தாள்‌! 

வரத்திற்‌ சிறந்த குருநாத னே!வள்ளி மாப்பிள்ளையே. 73 


1மாப்படச்‌ செற்ற வடிவேற்‌ குகனை, மலிந்தவெள்ளைக்‌ 
2காப்பணி வார்நுதற்‌ கண்மணி யாவரும்‌ கந்தனைப்‌,பல்‌ 
பாப்பகர்‌. இன்றவர்‌ தம்குரு நாதனைப்‌, பற்றிநின்று 
3 கோப்பனந்‌ தம்பெற்று வாழ்ந்தார்‌ அளவற்ற கோடியுண்டே. 74 


கோடாத வுண்மை நெறியாளர்‌ தந்‌இருக்‌ கூட்டமின்றிக்‌ 
கேடாளு வாரொடு பன்னாட்‌ பழகிக்‌ கலேசமுற்றேன்‌ 


70. 2. தூணைஓத்த (பெரிய) 3. மிகப்பெரிய பயனளிக்கவல்ல. 
71. 1. திருவடிதூக்‌க, 2. தீயைஒத்த கொடுமையான விடத்தை 
உமிழும்‌ வாயுள்ள பாம்பு 
72. 1. தாங்கிக்கொண்டுள்ள. 2, தாருகனான யானைமுகன்‌. 
3. ரெவுஞ்சமலை. 
78. 1. மார்பில்‌. 


74. 1. மாமரம்‌ வீழ்ச்சியடைய, 2. இருநீற்றுப்‌ பூச்சுடைய இவன்‌. 
3. மேம்பாடு. 


ன 


16 


1 ஆடா வது,மயி லாவது, குஞ்சர மாவது,கொண்(டு) 
ஓடாவர்‌ தாள்குரு நாதா!வை வேற்கரத்‌ துத்தமனே. 75 


உத்தம மாய திருவேட மீட்டும்‌, உலநிலுள்ளார்‌. 

பித்தன்‌என்‌ றேசத்‌ இரிந்தலுத்‌ தேன்‌,அருட்‌ பேறளித்துச்‌ : 

சித்தரும்‌ மெச்சத்‌ தகும்வாழ்விற்‌ சேர்த்தருள்‌! செந்தமிழ்ச்சொற்‌ 
பத்தருக்‌ கான குருநாத னே!உமை பாலகனே. 76 
பாலன்ன சொற்குறப்‌ பேதைதன்‌ கொண்கனைப்‌, பன்னிருகை 
வேலனைக்‌, குன்றங்கள்‌ தோறும்நின்‌ றாடும்‌ வினோதனைப்‌,பல்‌ 

' கோலம்‌ பொருந்தும்‌ குருநாதன்‌ என்று குறித்துணரும்‌ 

சீலன்‌, பொதியை முனிநாதன்‌ போலும்‌ சிறப்பினனே. ர்ச்‌ 


1இனனொரு கோடிக சளொப்பாம்நின்‌ கோலத்தை, என்னதுபுன்‌ 
மனநினைக்‌ கத்தக்க வண்மைய தோ?மயில்‌ வாகனத்தில்‌ 
அனநடை மாதர்‌ இருவர்தம்‌ மோடும்வந்‌ தாண்டருள்வாய்‌! 
2கனகவை வேற்குரு நாதா! கருணைக்‌ கடாட்சத்தனே. 78 


கடமாவிற்‌ செங்கதிர்‌ வேலொடு தோன்றிப்பல்‌ கற்கள்தொறும்‌ 
நடமாடும்‌ பங்கயத்‌ தாள்சூட்டி ஆண்டருள்‌! நாகமணி 

விடமாகு மாயமீன்‌ னார்நெஞ்சம்‌ யாவும்‌ விரும்புதற்கோர்‌ 

இடமான தோட்குரு நாதா!வெண்‌ சேவல்‌ எடுத்தவனே.. 79 


எடுக்கும்‌ கலாப மயில்மீது தோன்றி,இன்‌ றென்கலியைக்‌ 
கெடுக்கும்‌ கருணை உனக்கில்லை யோ?ூபசும்‌ கிள்ளை ஒன்று 
தொடுக்கும்‌ தமிழ்க்குரு நாதா!என்‌ றேத்தித்‌ தொழுதுருகி 
அடுக்கும்‌ தவர்க்கெளி யோனே!எங்‌ கெங்கும்‌ அமர்ந்தவனே. 80 


அமரர்பல்‌ லோர்க்கொரு தாரக மாகி அவிர்ந்தவுன்னைத்‌ 

1தமரவ ரோடும்‌ தொழுவேனை யாளத்‌ தகாதுகொல்லோ? 

2பமரம்‌ உலா(ம்‌)மலர்ப்‌ பூசைசெய்‌ யென்னப்‌ பகர்ந்திலையோ 

சமரச போதக்‌ குருநாத னே!அயிற்‌ சண்முகனே, : 81 

75. ஆடு, மயில்‌, யானை இவை முருகனுக்குரிய வாகனங்களாகும்‌. 
2. ஓடி (விரைந்து). 

78. 1. சூரியர்‌ பலர்‌ சேர்ந்தது போன்ற, 2. பொன்மயமானதும்‌ 
கூர்மையதும்‌ ஆனவேல்‌. 

81, 1, சுற்றத்தார்‌. 2. வண்டு, ப்ரமரம்‌ என்ற வடசொல்லின்‌ இரிபு, 
3. ஞான உபதேசம்‌ புரிகின்ற, 


® 


17 


முகமா றுடைய குருநாதன்‌ என்றுன்னை முன்னுமென்றன்‌ 

அகமான கோயிலுள்‌ நீவந்‌ இராவிடில்‌, ஆழிசுற்றும்‌ 

சகமாயை சூழ்ந்தும்‌இவ்‌ வாறுன்னை நாடித்‌ தவிப்பன்கொலோ? 
மகமாயி ஈன்ற புதல்வா! பலகோடி மலைக்கந்தனே. 82 


கந்தக்‌ கடம்ப மலர்மாலை போலென்‌ கவியையும்கொண் (டு) 
இந்தக்‌ கடற்புவி முற்றும்‌ புகழும்‌ இயல்பளித்‌(து) ஆள்‌! 

சொந்தக்‌ கடவுள்‌ எனத்தினம்‌ போற்றும்‌ தொழும்புடையார்‌ 

அந்தக்‌ கரணக்‌ குருநாத னே'சயி லாதிபனே. 83 


ஆதியில்‌ நீசொன்ன சொற்களை நாடி அலமருவேன்‌ 
கோதின்மெஞ்‌ ஞான நெறிசேர்வ தென்றுகொல்‌! கொற்றமிகும்‌ 
சோதிவை வேற்குரு நாதா!இவ்‌ வாறெனைத்‌ ! துன்புறுத்தல்‌ 
£தியன்‌(று) அன்‌(று)ஐய னே!இனி யேனும்‌ நிசம்சொல்லிடே! 84 


நிசமொன்று, பொய்பல கூறுகின்‌ றேனைஇக்‌ நீணிலத்தோர்‌ 
1பிசகன்‌என்‌ றோதவும்‌ கண்டனை யேஇனிப்‌ பேணியருள்‌! 
வசமுறும்‌ சிந்தையு ளாருடன்‌ சேர்ந்து மகிழவைப்பாய்‌! 
2 அசமுகைக்‌ குங்குரு நாதா[மின்‌ போலும்‌ அயிலத்தனே. 85 


அயிலேந்தி ஓரிரு மங்கைய ரோடும்‌ அணிக்கலப 

மயிலேறி வந்தருள்‌ செய்குவை யோ?இம வான்வளர்த்த 

குயிலே யனைய பிராட்டுமைந்‌ தா!பல கோடிபெரும்‌ 

சயிலேச னான குருநாத னே[துயர்‌ தாங்கரிதே. 86 


தாங்கா வறுமைக்‌ கடலூ(டு) அழுக்‌$௫த்‌ தயங்குமெனக்‌(கு) 
:ஆங்கா ரணம்பகர்ந்‌ தாய்‌! அந்த வாறினி ஆள்வதென்றோ? 


ளு 


83. 1. மலைகட்கெல்லாம்‌ தலைவன்‌, 

84. 1. பத்தி சோதனை செய்வது, 

85. 1.. பிழையுடையவன்‌. 8, அசம்‌-ஆடு, ன்‌ 
87. 1. ஆர்காரணம்‌-“நீ ஒரு காரணத்துக்காக பிறந்துள்ளாய்‌?? 


என முருகன்‌ கூறிய தன்‌அநுபவம்‌ கூறினார்‌, 


பட்ட 


18 


காங்காருந்‌ தோகை மயில்வடி வேயென்க்‌ கற்றவர்சொல்‌ . 
ஓங்காரச்‌ சற்குரு நாதா! எனையும்‌ உடையவனே. 87 


உடைமணி, தண்டைச்‌ சிலம்‌(பு)ஆர்க்கத்‌ தோகையில்‌ ஓடிவந்து 
விடையவன்‌ தன்னிடம்‌ சொன்னதைச்‌ சொற்றருள்‌! வென்றிவை 
படையணிக்‌ கைக்குரு நாதா! அமரர்‌ பயம்தவிர்த்துத்‌ [வேற்‌ 
தடையறக்‌ குன்றங்கள்‌ தோறும்‌ இரியும்‌ தனித்தெய்வமே. 88. 


தனித்துன்னை நாடுமப்‌ போதுமென்‌ நெஞ்சம்‌ சகமயக்காற்‌ 
பனித்திடச்‌ செய்யும்‌ வினைப்பேயை வென்றுன்‌ பதமலர்த்தேன்‌ 
இனித்திடும்‌ நாளொன்றும்‌ உண்டுகொல்‌ லோஇனி என்செய்கு 
வேன்‌ 
தொனித்தவெண்‌ சேவற்‌ குருநாத னே!அயிற்‌ நறோட்கந்தனே. 89 


*தோட்டாமை ஒன்றுகொன்‌ ருற்கிளை யானைத்‌ துலங்குபர 
வீட்டாவற்‌ காரர்‌ குருநா தனை,வென்றி வேற்குகனைப்‌, 

பாட்டாற்‌ றுதிக்கவல்‌ லார்க்கெளி யானைப்‌ பரண்குறத்து 

தாட்டா மரைத்தொண்டன்‌ என்பார்க்கும்‌ எய்தும்‌ தவப்பயனே, 90 


தவப்பெரு வாழ்வைக்‌ குறியாமல்‌ மங்கையர்‌ தம்மைநத்தும்‌ 

அவப்‌ புலை யாட்டில்‌ விடலா குமோ? விரைந்‌ தாண்டருள்வாய்‌! 
சிவப்பொருங்‌ குள்ள இருமேனிச்‌ சண்முகத்‌ தெய்வமென்பார்‌ 
உவப்புறச்‌ செய்யும்‌ குருகாத னே! எங்கும்‌ உற்றவனே. 91 


உற்றசொல்‌ ஒன்றுரைத்‌(து) ஒவ்வாமை பற்பல ஒதுமென்னைப்‌ 
பற்றல்விட்‌ டுய்பும்‌ வகையறி யேன்‌, அருட்‌ பார்வைகொண்டென்‌ 
குற்றமெல்‌ லாம்தவிர்த்‌ தாண்டருள்‌ வாய்‌!குறக்‌ கோதைபுணர்‌ 
மற்றடந்‌ தோட்குரு நாதா!தெய்‌ வானை மனத்தவனே. இத 


88, 1, இடபவாகனச்‌ சிவன்‌, 

90. 1. தோடு - முதுஇன்‌ஓடு. திருமால்‌ கூர்மாவதாரமெடுத்த 
போது, முடிவில்‌ அதன்‌ ஓட்டைத்‌ தாம்‌ அணிந்தார்‌ வெ 
பிரான்‌. அத்தகையாரது இனிய புதல்வன்‌, 

91, 1. புலை-ஊண்‌ உடலின்‌ இச்சையில்‌. 


க ்ஆ 


19 


மனங்கொண்ட மட்டுக்கும்‌ மேலாய துன்பம்‌ ! வருத்திஎன்னைத்‌ 
கனங்கொண்‌் டலைய விடலாகு மோ?செழுக்‌ தாமரையோ((9) 
அனங்‌ கொண்ட வேதனைக்‌ குட்டிச்‌ சிறையில்‌ அடைத்ததனாற்‌ 
2 கனங்கொண்ட கைக்குரு நாதா! 5குறிஞ்சியங்‌ காவலனே 93 


காவலில்‌ லாத பயிர்போல வாடிக்‌ கலங்குமென்றன்‌ 

ஆவலெல்‌ லாந்தர வல்லாய்கொல்‌ லோ? முன்‌ அரைந்ததெல்லாம்‌ 
பாவலர்‌ கண்முன்‌ நிசமாகும்‌ வண்ணமும்‌ பார்த்திலையே! 
 மூவலில்‌ சற்குரு நாதா!வை: வேற்கர முன்னவனே. 94 


முன்னம்‌ பகர்ந்த மொழியாவும்‌ நாடொறும்‌ முன்னும்‌என்னுள்‌ 

இன்னம்பல்‌ வார்த்தையும்‌ என்சொல்கின்‌ றாய்சொல்லி. 
என்னபயன்‌? 

சொன்னவண்‌ ணம்செயக்‌ கண்டிலே பசுக்‌ தோகையிவர்‌ 


*சின்னவ னான குருநாத னே!அயிற்‌ செங்கையனே. 95 


கையா மதுரத்‌ தமிழ்ப்பாடல்‌ கேட்டும்‌ கருத்திரங்கி 

மெய்யான பேரின்பம்‌ ஈந்திலை யே!வெற்றி வேற்குகனே! 

பையா டரவ மிசையாடும்‌ தோகைப்‌ பசியமயில்‌ 

ஐயா! அருமைக்‌ குருநாத னே!முற்றும்‌ ஆனவனே. 96 


ஆனந்த வாரி கடந்தோருக்‌ கெய்தும்‌ அதீதமென்னும்‌ 

மோனம்‌ தரநினைக்‌ இன்றதென்‌ றோ?முழு தும்தெரிந்த 

ஞானக்‌ தழைத்த குருநாத னே!மறை நான்குரைத்த 

கோனந்த நாளினும்‌ அஞ்சப்‌ புடைத்தகைக்‌ கொற்றவனே, 97 


93. 1. வரச்செய்து, 2. பெருமை. 3. மலைநிலம்‌. 
94, 1. கெடுதல்‌ இல்லாத, 
95. 1. சிறு குழந்தைப்பெருமானாகிய, 


20. 


கொற்றக்‌ கலாப மயில்மீ தருரு கோதைநல்லார்‌ 

உற்றஉல்‌ லாசத்‌ தொடுதோன்றி ஆண்டருள்‌! 1ஓதமுந்நீர்ச்‌ 
செற்றவை வேற்கைக்‌ குருநாத னே[நற்‌ நிருப்புகழ்நூல்‌ 

கற்றவர்க்‌ கோர்துணை யாய்விளை யாடிடும்‌ கந்தப்பனே. ' 98 


கந்த மதகரி மீதேனும்‌, கோரக்‌ கருமருப்புச்‌ 

செந்தகர்‌ வாகன மீதேனும்‌, தோகைச்‌ சிஎனச்சொல்‌ 
பைந்தகைப்‌ புட்பரி மீதேனும்‌, வந்தருட்‌ பாங்குநல்காய்‌! 

சுந்தரச்‌ சற்குரு நாதா!வெண்‌ சேவற்‌ றுவசத்தனே. 99 


துவசம்‌ பொருந்தனி வீரம்‌ பெருக்கித்‌, துகளணுகாக்‌ 

கவசமும்‌ ஆகி, அடியாரை நாடொறும்‌ காக்கும்‌;ஒன்னார்‌ 

அவசங்‌ கொளத்திகழ்‌ வேலுடை யான்‌,எண்ணில்‌ ஆடலுள்ளான்‌ 
சிவசங்‌ கரனும்‌ தொழுங்குரு நாதன்‌ திருவருளே. 100 


முற்றிற்று, 


நூற்பயன்‌ - வெண்பா. 


செந்தா மரையான்‌ இடுக்குற்‌ றழப்புடைத்துக்‌ 
கொந்தாரும்‌ நீபமணி கொற்றவேள்‌ — ! முந்தாதி 
யான குருநாதன்‌ அந்தாதிக்‌(கு) அன்புடையார்‌ 
ஈனமுழு துந்தவிர்வா ரே. 


வேலுமயிலுந்‌ துணை, 


a யவை வைக்க வைய அங்கவையவகைகககவை வைககள்‌ 
98. 1. குளிர்ந்த கடல்‌. (ஆற்று நீர்‌, ஊற்று நீர்‌, மழை நீர்‌ என்ற 
மூன்று முடையதால்‌ முந்நீர்‌ என்ற பெயர்‌ கடலுக்கேற்‌ 
பட்டது. 
நூற்பயன்‌ 1. முதன்மைக்கும்‌ முற்பட்டவன்‌. முன்னைப்‌ பழம்‌ பொருட்‌ 
கும்‌ முன்னைய பழம்‌ பொருள்‌. 


ப்‌ அபி 


கலவ வவ லகில்‌ லு 5 = Re தல்‌ 
வ ட ட்‌ ன்‌ அ “அல்‌: 

நார ப்பு ழுமிய பட டல ்‌ 
புலவர்‌ புராணம்‌ (அச்சில்‌): - NS 
திருவரங்கத்‌ இருவாயிரம்‌ ல 2 60 
தமிழலங்காரம்‌ EN 0.50 
இருவாமாத்தூர்த்‌ தலபுராணம்‌ ல்‌ ம்‌ ௮0 
கெளமார முறைமை Re SAI 
தியானானுபூதி (உரையுடன்‌) அகத்‌ அஆ தக 
தேவகோட்டை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ --.. .- 0 


ளு 


டு ரு 
OO 


சென்னை முருகன்‌ பிள்ளைத்தமிழ்‌ SX 


Ay 
/ 


0 
சுவாமிகள்‌ வரலாறு (உரைநடை) 0 JOOS 
சடகோபர்‌ சதகத்தந்தாதி : . பதக) 0: 
தண்டபாணி விஜயம்‌ ட அன 1 50 . 
அருணஒரிநாதர்‌ புராணம்‌ ACESS 150 
இில்லைபாதி - மெல்லைபாதி ப அவவ டட கெட்ட 2 

மற்றும்‌ பிற. 


கிடைக்குமிடம்‌ :— 
தி. செ. முருகதாச ஐயா, 


தலைவர்‌, கெளமார மடாலயம்‌, 


திருவாமாத்தூர்‌, விழுப்புரம்‌ 0. 0: 


ஹனுமான்‌ அச்சியந்திரசாலை, விழுப்புரம்‌ 


